﻿81. அவ்வாறன்று. யார் தீமை செய்து, அவர்களின் குற்றம் அவர்களைச் சுற்றி வளைத்துக்கொண்டதோ அவர்கள்தான் நரகவாசிகள்; அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்.
82. எவர் இறைநம்பிக்கை கொண்டு, நல்லறங்கள் புரிந்தனரோ அவர்கள் சொர்க்கவாசிகளாவர். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்.
--------------------------------------------
வேதக்காரர்களான யூதர்கள், குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே நாங்கள் நரகத்தில் இருப்போம் என்று கூறியதற்கு இறைவன் இங்கு பதிலளிக்கின்றான். யூதர்களே! நீங்கள் ஆசைப்பட்டதைப் போன்றும், நீங்கள் விரும்பியதைப் போன்றும் எதுவும் நடந்துவிடாது; உண்மை என்னவெனில் யார் தீமை புரிந்து, அவர்களின் தவறு அவர்களைச் சூழ்ந்து கொண்டதோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியோர் ஆவர். அதாவது எந்த நன்மையுமின்றி, செய்ததெல்லாம் தீமையாக உள்ள நிலையில் மறுமை நாளை எவர் சந்திக்கிறாரோ, அவர்தான் நரகவாசி ஆவார்.

சொர்க்கவாசிகள் யார்? 
------------------------------
எவர் இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்கயோ அவர்களே சொர்க்கவாசிகள் ஆவர். அதாவது அல்லாஹ் வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு, மார்க்கத்திற்கு இசைவான வகையில் யார் நற்செயல்கள் புரிந்தார்கயோ அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் ஆவர்.
மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: (இறைநம்பிக்கையாளர்களே! மறுமையில்) உங்களின் விருப்பப்படியோ, வேதக்காரர்களின் விருப்பப்படியோ எதுவும் (நடக்கப்போவது) இல்லை. (மாறாக,) தீமையைச் செய்பவர் அதற்குரிய கூலி வழங்கப்பெறுவார். அல்லாஹ் வைத் தவிர வேறு எவரையும் தமக்கு நேசனாகவும், உதவியாளனாகவும் அவர் அடையமாட்டார். மேலும், யார் இறைநம்பிக்கையாளராக இருந்து நல்லறங்கள் புரிகிறார்கயோ அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்படமாட்டார்கள். (4:123,124)
இவ்வசனம் (81) தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (யூதர்களே!) உங்களைப் போன்று யார் செயல்பட்டார்கயோ, உங்களைப் போன்று யாரெல்லாம் மறுத்தார்கயோ, யாரின் இறைமறுப்பு அவரைச் சுற்றி வளைத்துக்கொண்டதோ, இறுதியில் எந்த நன்மையும் இல்லாத நிலைக்கு ஆளாகின்றனரோ அவர்களெல்லாம் நரகவாசிகள் ஆவர்.
மற்றோர் அறிவிப்பில், இங்கு கூறப்பட்டுள்ள "குற்றம்" என்பது "இணைவைத்தலைக்" குறிக்கும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹசன் (ரஹ் ) அவர்கள் இதற்கு, "பெரும் பாவங்களில் ஒன்று" என விளக்கம் அளித்துள்ளார்கள்.
அடுத்து அவர்களின் குற்றம் அவர்களைச் சூழ்ந்துகொண்டது என்பதற்கு "அவர்களின் இணைவைப்பு அவர்களைச் சுற்றி வளைத்துக்கொண்டது" என அதாஉ மற்றும் ஹசன் (ரஹ் ) ஆகியோர் விளக்கமளித்துள்ளனர். இதற்கு அஃமஷ் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளிக்கையில், "யார் தம்முடைய பாவங்களுக்காக (இறைவனிடம்) மன்னிப்புக் கோருவதற்கு முன்பே பாவங்கயோடு இறந்தாரோ அவரை இது குறிக்கும்" எனக் கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சிறு பாவங்களைச் செய்வதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனெனில், அவை ஒரு மனிதரிடம் ஒன்றுதிரண்டால் அவரை அழித்துவிடும்.
மேலும், சிறு பாவங்களுக்கு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஓர் உவமை கூறினார்கள்: ஒரு கூட்டத்தார் திறந்தவெளி ஒன்றில் தங்கியிருந்தனர். அப்போது அவர்களின் உணவுவேளை வந்தது. அவர்களில் ஒருவர் வெளியே சென்று ஒரு சுள்ளியைக் கொண்டுவந்தார். மற்றொருவர் இன்னொரு சுள்ளியைக் கொண்டுவந்தார். இறுதியில் ஒரு விறகுக் கட்டே சேர்ந்துவிட்டது. அதில் நெருப்பை மூட்டி தங்களின் உணவை அதிலிட்டுச் சமைத்தனர்.
"எவர் இறைநம்பிக்கை கொண்டு, நல்லறங்கள் புரிந்தனரோ அவர்கள்தான் சொர்க்கவாசிகளாவர். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்" என்று அடுத்த வசனத்தில் (82) அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது யூதர்களே! யார் நீங்கள் மறுத்ததை நம்பி, நீங்கள் கைவிட்ட மார்க்கக் கடமைகளை நிறைவேற்றுவார்கயோ அவர்களுக்கே சொர்க்கம் உரியது. அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள்.
நன்மை, தீமை ஆகியவற்றுக்கான பிரதிபலன் அவரவருக்கு எப்போதும் நிரந்தரமாக இடைவிடாமல் கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதை இதன் மூலம் அல்லாஹ்  யூதர்களுக்குத் தெரிவிக்கிறான்.
